





தென்‌ மொழிகள்‌ புத்தக டிரஸ்ட்‌ 
ஆதரவில்‌ பதிப்பிக்கப்பெற்றது. 








I லகமும்‌ 
இடலாகமும்‌ 


பி.. எஸ்‌. தியாகராஜன்‌ 

























WORLD OF METALS BY Dr. ந, 5. THYAGARAJAN, 


மனிதகுல முன்னேற்றத்திற்குப்‌ பூமித்தாய்‌ வழங்கி ~ 
யுள்ள கனிச்‌ செல்வங்கள்தான்‌ எத்தனை! அறிவியற்‌. கலையின்‌ 
துணகொண்டு அவைகளைக்‌ தோண்டியெடுத்து எப்படி 
எப்படியெல்லாம்‌ உருமாற்றித்‌ தன்‌ வாழ்வை. வனப்பும்‌ 
- வளமும்‌ உடையதாக ஆக்கிக்கொண்டு வருகிறான்‌ / 
மண்ணகம்‌ தந்த எண்ணற்றக்‌-கனிச்‌ செல்வங்களால்‌ உலகம்‌ 
பெற்ற பயன்கள் தான்‌ கொஞ்சநஞ்சமா ? 


இரும்பு முதல்‌ பிளாட்டினம்‌ வரை அன்றாட வாழ்விற்கு 
இன்றியமையாத உலோகச்‌ செல்வங்கள்‌ அனைத்தையும்‌ 
பற்றிய எல்லா செய்திகளையும்‌_— மண்ணிலிருந்து தோண்டி 
யெடுப்பது முதல்‌ இறுதி வடிவம்‌ பெறுவது. வரையுள்ள 
அனைத்து விபரங்களையும்‌ எளிய நடையில்‌ எழினுற. விளக்கு 
Mar பேராசிரியர்‌, டாக்டர்‌ யி. எஸ்‌. தியாகராஜன்‌. 


—நூலாசிரியரைப்‌ பற்றி...... 


1929-ஆம்‌ ஆண்டில்‌ பிறந்த இநீ நூலாசிரியர்‌ 
டாக்டர்‌ பி. எஸ்‌. தியாகராஜன்‌ சென்னை 
மரநிலக்‌ கல்லூரியினின்றும்‌ . எம்‌. எஸ்ஸி. 
பட்டமும்‌, * இயற்கை விளைபயன்‌ ” (National 
Products) ஆராய்ச்சிக்காக பிஎச்‌, டி. பட்டமும்‌ 
- பெற்றவர்‌. அவர்‌ 7956-ஆம்‌. ஆண்டிலிருந்து 
1959-ஆம்‌ . ஆண்டு வரை நார்த்‌ வெஸ்டர்ன்‌, 
விஸ்கான்சின்‌ . பல்கலைக்‌ கழகங்களில்‌ முனைவர்‌. 
பட்டப்‌ பின்‌ பயிற்சித்‌ துணமையாளராக (Post- 
Doctoral Research Associate) இருந்திருக்கிறார்‌. 
1960-ஆம்‌ ஆண்டிலிருந்து சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ உடற்‌ பொருள்‌ இரசாயன (Organic 
Chemistry) தறையின்‌ உயர்‌ விரிவுரையாளராகப்‌ 
பணியாற்றி வருகின்றார்‌. இவர்‌ இந்‌ நூலோடு 
ஆராய்ச்சுத்துறை சம்பந்தப்பட்ட உடற்‌. 
பொருள்‌ இரசாயனம்‌, தனி வரைவு நூல்கள்‌ - 
போன்ற பல வெளியீட அ அசிரியரும்‌ ஆவார்‌. 


ராதா பதிப்பகம்‌, 
சென்னை-17. 


